﻿194. புனித மாதத்திற்குப் புனித மாதமே (ஈடாகும்). புனிதங்கள் ஈடு செய்யப்படும். எனவே, உங்களிடம் ஒருவர் வரம்பு மீறினால், உங்களிடம் அவர் வரம்பு மீறியதைப் போன்று அவரிடமும் நீங்கள் வரம்பு மீறலாம். அல்லாஹ் வை அஞ்சுங்கள். (தன்னை) அஞ்சுவோருடன் அல்லாஹ்  இருக்கின்றான் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்.
---------------------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள் "உம்ரா"ச் செய்வதற்காக (மதீனாவிலிருந்து மக்காவுக்கு) ஹிஜ்ரீ ஆறாம் ஆண்டு வந்தார்கள். அது புனித மாதமான "துல்கஅதா" ஆகும். அப்போது இணைவைப்பாளர்கள் நபி (ஸல்) அவர்களையும், அவர்களுடன் வந்திருந்த முஸ்லிம்களையும் இறையில்லம் கஅபாவுக்குச் செல்ல விடாமல் (ஹுதைபிய்யா என்ற இடத்திலேயே) தடுத்துவிட்டனர்.
இறுதியில் அடுத்த ஆண்டு (கஅபாவுக்குள்) நுழைவதற்கு அந்த இறைமறுப்பாளர்களுடன் நபி (ஸல்) அவர்கள் உடன்பாடு செய்துகொண்டார்கள்.
அவ்வாறே, அடுத்த ஆண்டு நபி (ஸல்) அவர்களும், அவர்களுடன் இருந்த முஸ்லிம்களும் கஅபாவில் நுழைந்தனர். (முந்தைய ஆண்டு துல்கஅதா மாதத்தில் கஅபாவுக்குள் நுழைய விடாமல் தடுத்ததற்காக மறு ஆண்டு அதே துல்கஅதா மாதத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளித்து) நபி (ஸல்) அவர்களுக்கு இணைவைப்போரிடமிருந்து அல்லாஹ்  ஈடு பெற்றுக் கொடுத்தான். இது தொடர்பாகவே இந்த வசனம் அருளப்பெற்றது.

புனிதங்கள் ஈடு செய்யப்படும் 
-------------------------------------
ஜாபிர் பின் அப்தில்லாஹ்  (ரலி) அவர்கள் கூறியதாவது: புனிதமிக்க மாதத்தில் யாரேனும் (வலிய) போருக்கு வந்தாலன்றி, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (யாரிடமும் தாமாகச் சென்று) போரிட்டதில்லை. புனித மாதம் வந்தால் அது முடியும்வரை நபி (ஸல்) அவர்கள் (போரை) நிறுத்திவைப்பார்கள்.
இதனாலேயே, ஹுதைபிய்யா என்ற இடத்தில் கூடாரமடித்துத் தங்கியிருந்த நபி (ஸல்) அவர்களுக்கு உஸ்மான் (ரலி) அவர்கள் கொல்லப்பட்டதாகத் தகவல் கிடைத்தபோது, இணைவைப்பாளர்களுடன் போர்செய்யத் தம் தோழர்கள் ஆயிரத்து நானூறு பேரிடம் ஒரு மரத்தடியில் வைத்து உறுதிமொழி பெற்றார்கள்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள் உஸ்மான் (ரலி) அவர்களைத் தம் தூதராக இணைவைப்பாளர்களிடம் அனுப்பியிருந்தார்கள். ஆனால், உஸ்மான் (ரலி) அவர்கள் கொல்லப்படவில்லை என்ற செய்தி பின்னர் அவர்களுக்குக் கிடைத்ததும் அதிலிருந்து விலகி, சமரசம் மற்றும் சமாதானத்திற்கு இணங்கினார்கள். அதன் பின்னர், நடக்க வேண்டியது நடந்தது.
அவ்வாறே, "ஹுனைன்" (யுத்தம் நடைபெற்ற) நாளில் "ஹவாஸின்" கோத்திரத்தாருடன் நபி (ஸல்) அவர்கள் போர் செய்து முடித்தபோது, அந்த இணைவைப்பாளர்கள் "தாயிஃபு"க்கு ஓடிவந்து பாதுகாப்பான கோட்டை ஒன்றில் ஒளிந்துகொண்டனர். எனவே, நபி (ஸல்) அவர்கள் தாயிஃபுக்குத் திரும்பி அவர்களை முற்றுகையிட்டார்கள். கவண்பொறி சகிதம் அவர்களை முற்றுகையிட்ட அந்தச் சந்தர்ப்பத்தில் துல்கஅதா மாதம் பிறந்தது. நாற்பது நாட்கள்வரை முழுமையாக அந்த முற்றுகை நீடித்தது. அனஸ் (ரலி) அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்ட இந்தச் செய்தி ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது.
அப்போது நபித்தோழர்களில் பலர் கொல்லப்பட்டதால் (முற்றுகையை விலக்கிக்கொண்டு) தாயிஃபை வெற்றி கொள்ளாமல் நபி (ஸல்) அவர்கள் அங்கிருந்து திரும்பிவிட்டார்கள். பின்னர், மறுபடியும் மக்காவுக்கு வந்தார்கள். முன்னதாக ஹுனைனில் கிடைத்த போர்ச் செல்வங்களை "ஜிஇர்ரானா" என்ற இடத்தில் வைத்து அனைவருக்கும் பங்கிட்டுக் கொடுத்துவிட்டு, அங்கிருந்து உம்ராவுக்காக "இஹ் ராம்" கட்டினார்கள்.
நபி (ஸல்) அவர்கள் நிறைவேற்றிய இந்த உம்ரா ஹிஜ்ரீ எட்டாம் ஆண்டு துல்கஅதா மாதத்தில் நிகழ்ந்ததாகும். அல்லாஹ் வின் சாந்தியும் சமாதானமும் அவர்கள்மீது நிலவட்டுமாக!

எதிரியைத் தாக்குவதிலும் நேர்மை 
------------------------------------
அடுத்து "உங்களிடம் ஒருவர் வரம்பு மீறினால், உங்களிடம் அவர் வரம்பு மீறியதைப் போன்று அவரிடமும் நீங்கள் வரம்பு மீறலாம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இணை கற்பிப்போர் உட்பட அனைவரிடமும் (வரம்பு மீறலில்கூட) நேர்மையோடு நடந்துகொள்ள வேண்டுமென இதன் மூலம் அல்லாஹ்  உத்தரவிட்டுள்ளான்.
இதையே வேறு வசனங்களில், "(உங்களைத் துன்புறுத்தியவரை) நீங்கள் தண்டித்தால் நீங்கள் துன்புறுத்தப்பட்ட அளவுக்கு (மட்டுமே) தண்டியுங்கள்" (16:126) என்றும், "ஒரு தீமைக்கான பிரதிபலன் அது போன்றதொரு தீமையே ஆகும்" (42:40) என்றும் அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
அடுத்து "அல்லாஹ் வை அஞ்சுங்கள். (தன்னை) அஞ்சுவோருடன் அல்லாஹ்  இருக்கிறான் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அல்லாஹ் வை அஞ்சி, அவனை வழிபட வேண்டுமென அவர்களுக்குக் கட்டளையிடும் இத்தொடர், அவ்வாறு அல்லாஹ் வை அஞ்சுவோருடன் அல்லாஹ்  இருக்கிறான்; இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு உதவி செய்வான்; அவர்களைப் பலப்படுத்துவான் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது.
